GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TNICCN / 467 / 2009- 11 . 
[ Price : Rs . 2. 40 Paise . 


HTOF 


பப் 
கடம் 


GOVERN 


NILNA 


HTTEN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


+fHAHALE 


TMA 


A 


ADUS 


TRU 
! 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE T 


TIUMPHS 


No . 5 ] 


CHENNAI , WEDNESDAY , FEBRUARY 11 , 2009 

Thai 29 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI - Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , தூத்துக்குடி . 
தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் - தூத்துக்குடி மாவட்டம் , கயத்தார் ஊராட்சி ஒன்றியம் , 
உசிலங்குளம் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை ... 

மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , திருநெல்வேலி . 
தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் - திருநெல்வேலி மாவட்டம் , கீழ்ப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் , 

குலசேகரப்பட்டி ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை.... 


TAMIL NADU STATE LEGAL SERVICES AUTHORITY , CHENNAI. 
Legal Services Authorities Act - Nomination of Chairman for the High Court Legal 

Services Committee 


53-55 


GOVERNMENT EXAMINATIONS /EDUCATIONAL OFFICERS 
Loss of Cetificates 
மேல்நிலைத் தேர்வு தனித்தேர்வர்களால் உரிமைக் கோரப்படாத மதிப்பெண் சான்றிதழ்கள் 

சார்பு பற்றிய பொது அறிவிக்கை 


DTP - VI-2 (5 ) - 1 


[ 51 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI - Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , தூத்துக்குடி . 


தூத்துக்குடி மாவட்டம் , கயத்தார் ஊராட்சி ஒன்றியம் , உசிலங்குளம் ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ஊநி 5/ 1790/2007 ) 
No . VI(2)/62 /2009 . 

தூத்துக்குடி மாவட்டம் , கயத்தார் ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த உசிலங்குளம் ஊராட்சி மன்றத் தலைவி திருமதி கா . வேல்த்தாய் 
என்பவர் சுய இலாபத்திற்காகவும் , பொது நன்மைக்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலும் முறைகேடுகள் புரிந்து அரசு விதிகளை 
மீறியும் , ஊராட்சிக்கு ரூ . 99, 060 நிதியிழப்பு ஏற்படுத்தியும் , அதிகார துஷ்பிரயோகமும் செய்துள்ளதால் உசிலங்குளம் ஊராட்சிமன்றத் 
தலைவி திருமதி கா . வேல்த்தாய் என்பவரை பொது நன்மையை கருத்திற்கொண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 , 
உட்பிரிவு 11- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படியும் , மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் 
ஆய்வாளரின் உளத்தேர்வின்படியும் , உசிலங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன் மூலம் அறிவிக்கை 
வெளியிடப்படுகிறது . இந்த பதவி நீக்க அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 262(1) ன்படி தமிழ்நாடு அரசிதழில் 
வெளியிடப்பட்டு அறிவிக்கை ஊராட்சி மன்றத் தலைவி திருமதி கா . வேல்த்தாய் என்பவரிடம் விதிமுறைகளின்படி சார்பு செய்யப்படும் 
நாள் முதல் அமுலுக்கு வரும் என அறிவிக்கப்படுகிறது . 


தூத்துக்குடி , 
2009 ஜனவரி 23 . 


அர . பழநியாண்டி , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , திருநெல்வேலி . 
திருநெல்வேலி மாவட்ம் , கீழ்ப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் , குலசேகரப்பட்டி ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் அ6/2452/07.) 
No. VI( 2 )/ 63/ 2009 . 

திருநெல்வேலி மாவட்டம் , கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் , குலசேகரப்பட்டி கிராம ஊராட்சி மன்றத் தலைவர் திரு. சு . மணிவண்ணன் 
என்பவர் ஊராட்சி நிதியினை விதிகளுக்கு முரணாகவும் , முறைகேடாகவும் , தவறாகவும் பயன்படுத்தி ஊராட்சிக்கு ரூ . 11 ,41,796 / 
நிதியிழப்பு ஏற்படுத்திய காரணத்தினால் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 பிரிவு 205 , உட்பிரிவு 11 - ன்கீழ் வழங்கப்பட்ட 
அதிகாரத்தினைப் பயன்படுத்தி , திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , குலசேகரப்பட்டி கிராம 
ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . சு . மணிவண்ணன் என்பவரை குலசேகரப்பட்டி கிராம ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் 
செய்து இதன் மூலம் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியாகும் நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் எனவும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது . 


திருநெல்வேலி , 
2009 ஜனவரி 3 . 


கோ . பிரகாஷ் , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 
TAMIL NADU STATE LEGAL SERVICES AUTHORITY , CHENNAI. 
Nomination of Chairman for the High Court Legal Services Committee . 

( TNSLSA NO . 2302 /E2/ 97. ) 


No. VI( 2)/64/ 2009 . 


In exercise of the powers conferred under sub -section ( 2 ) of Section 8A of the Legal Services Authorities Act, 1987 
( Central Act 39 of 1987) , the Hon ble the Acting Chief Justice , High Court , Madras is pleased to nominate the 
Hon bleThiru Justice Elipe Dharma Rao , Judge , High Court , Madras , to be the Chairman of the High Court Legal 
Services Committee with effect from 20th January 2009 . 


T . MATHIVANAN , 
District Judge / Member Secretary . 


North Fort Road , 
High Court Campus , 
Chennai- 600 104 . 
29th January 2009 . 


Feb . 11 , 2009 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


53 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken 
to issue the duplicate of the said Certificates. If the Originals were to be found by anybody, they should be treated as invalid 
and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations , 
Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector/ Inspectress of Matriculation and Anglo - Indian Schools 
as the case may be for cancellation : 


Month 
and Year. 


Details of 
Examination . 


Reference Number 

and Date . 


( 4 ) 


(5 ) 


(6 ) 


November 1989 
October 1990 


Mechanical 
Engineering 
Second Class 


Lr. No . 100205 /M3/2009 , 

21- 1 - 2009 . 


April 2003 


Mechanical 
Engineering 
Frist Class 


Lr. No. 100603/M3/2009, 

22- 1 -2009. 


April 2005 


C . N . C . Name of the Candidate Register Number 
Number . and Institution . and Certificate 

Number. 
(1) (2 ) 

(3) 
No. VI(2)/65 /2009. 
Thangaraj, K ., 

42963 
Valivalam , Desikar 

041986 
Polytechnic College , 

Nagapattinam . 
No. VI(2 )/66 /2009 . 
Sakthivel, S .M ., 

2077554 
Maruthi Polytechnic College , B - 131541 

Attur -636 121. 
No. VI(2 )/67 /2009 . 
Balan , Y ., 

2373055 
Government Polytechnic 

B - 204132 
College , 

Udhagamandalam -643 006 . 
No. VI(2 )/68 /2009. 
Sarabjeet Singh , J., 

1124670 
Thirumathi Elizabeth 

B -66228 
Polytechnic , 

Annamangalam -621 102 . 
No. VI( 2 )/69 /2009. 
Dillibabu , P ., 

1165017 
S .I.C .E ., Tharamani, 

B - 30921 
Chennai-600 113 . 
No. VI( 2 )/70/2009. 
Dhivaharan , R ., 

2380541 
Srinivasa Polytechnic College , B - 228033 
Keeranur-622 502. 


Lr. No . 103086 /M3/2009 , 

22 - 1 - 2009. 


Mechanical 
Engineering 
Frist Class with 
Honours 


April 2000 


Mechancial 
Engineering 
Honours 


Lr. No . 113731/M3/2009, 

22 - 1 - 2009 . 


October 2000 
April 2000 


Commercial 
Practice 
Second Class 


Lr. No . 116924 /M3/2008 , 

22 - 1 - 2009 . 


April 2005 


Instrumentation Lr. No. 100209/M5/2009 , 
and Control 

27 - 1 - 2009 . 
Engineering 
First Class 


No . VI(2 )/71/ 2009 . 

Jeya Suriya , B ., 
Arulmigu Kalasalingam 
College , 
Krishnagiri-626 190 . 


2127551 
B - 178880 


April 2004 


Electronics and Lr. No. 100600 /M5/2009 , 
Communication 

27 - 1 -2009. 
Engineering 
First Class 
with Honours 


54 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


C .N . C . 
Number. 


Name of the Candidate 

and Institution . 


Month 
and Year. 


Details of 
Examination . 


Reference Number 

and Date . 


Register Number 
and Certificate 
Number 

( 3 ) 


( 1) 


(2) 


(5) 


(6 ) 


No . VI(2 )/72 / 2009 . 

Balaji, V . N . 
Sri Ram Polytechnic College , 
Perumalpattu -602 024 


142462 
A - 13933 


November 1991 
October 1992 


Electronics and Lr. No. 100742/M5/2009 , 
Communication 

27 - 1 - 2009 . 
Engineering. 
Second Class 


2426707 
B -283586 


April 2006 
April 2007 


Computer 
Engineering 
Second Class 


Lr. No . 116436 /M5 /2008 , 

27 - 1 - 2009. 


1152063 
B - 101859 


October 2000 
April 2001 


Computer 
Technology 
Second Class 


Lr. No . 116898 /M5 /2008 , 

27 - 1 -2009 . 


1151299 
B -60142 


April 2000 


Computer 
Technology 
First Clsss 


Lr. No. 118040 /M5 /2008 , 

27 - 1 - 2009 . 


No. VI(2 )/73/2009 . 

Priya , G ., 
K . S . Rengasamy Institute of 
Technology , 

Tiruchengode -637 209 . 
No. VI(2 )/74 /2009. 

Suji, R . 
Noorul Islam Polytechnic 
College, 

Thiruvithancode-629 174 . 
No. VI( 2 )/75 /2009 . 

Naveenkumar, V ., 
M . P .N .M . Jaganathan 
Polytechnic College , 

Chennimalai-638 051. 
No. VI( 2 )/76 /2009 . 

Srinivasan , R ., 
Arulmigu Palaniandavar 
Polytechnic College, 

Palani-624 601. 
No . VI(2 )/77 /2009. 

Dhamotharan , B ., 
Sri Ragavendra Polytechnic 
College , 

Komarapalayam -638 183 
No. VI(2 )/78 /2009. 

Jayapriya, J., 
A . D . J . Dharmambal Women s 
Polytechnic College , 
Nagapattinam -611 001. 


541738 
A -48321 


April 1994 
October 1994 


Electronics and Lr. No . 118041/M5 /2008 , 
Communication 

27 - 1 - 2009 . 
Engineering 
First Class 


2344961 
B - 294483 


April 2005 
October 2007 


Electronics and Lr. No . 118660 /M5/2008 , 
Communication 

27 -1 - 2009. 
Engineering 
Second Class 


April 2001 


1880358 
B -81211 


Instrumentation Lr . No . 118750 /M5/ 2008 , 
and Control 

27 - 1 - 2009 . 
Engineering 
First Class 
with Honours 


841049 
A -081662 


April 1997 


No. VI( 2 )/79/2009. 

Pushpalatha, S ., 
Arulmigu Planiandavar 
Polytechnic for Women , 

Palani-624 601. 
No . VI(2 )/80 / 2009. 

Jayaprakash , M . S ., 
( 16 - 07 - 1978 ) 


Electronics and Lr. No. 119390 /M5 /2008 , 
Communication 

27 - 1 - 2009 . 
Engineering 
Frist Class 


January 1996 


Lr. No. 100179 /T3 /2009 , 

20 - 1 - 2009 . 


080862 
JE 172819 
374457 
JE 483471 
081364 
SC 151678 


July 1999 


TEJ 
Frist Class 
TTJ 
Second Class 
TES 
Second Class 


January 1997 


V .K . JEYAKODI, 

Principal Secretary and 
Commissioner of Technical Education 
and Chairman , Board of Examinations, 

Guindy , Chennai-600 025 . 


Feb . 11 , 2009 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


55 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / | 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


வருடம் . 

( 4 ) 


( 6) 


No . VI(2 )/81/2009 

Tindivanam : 
R . Santhiya 


494950 


March 2005 


S . S.L . C . 


ந .க . எண் 005100 / H2 - 1/2009 , 

27- 01 - 2009. 


N . K . Vijaya 


270156 
531693 


March 1989 ) 
April 1990 


S . S . L . C . 


Gobichettypalayam : 
R . Prabhu 


253396 
428908 


March 2006 ) 
July 2006 


S . S . L . C . 


Palani : 
V . Saranya 


181732 
418291 


March 2006 / 
July 2006 


S . S . L . C . 


Chengalpattu : 
Saji George 


5 


| 


415479 
390950 


April 1993 
October 1993 


S . S . L . C . 


Villupuram : 
S . Prabu 


460807 
249371 


2 } 


S.S.L.. 


S . S .L . C . 


P . Rose Mary 


333427 


March 2002 ) 
July 2002 
March 1996 
March 2007 


S . S . L . C . 


K . Venkatesan 


574058 | 


S . S . L . C . 


Musiri : 
G . Ramachandran 


222639 


April 1991 


S . S . L . C . 


Vellore : 
Ilayaraja , S . 


690384 
693792 


October 2000 
October 1998 


S .S .L .C . 


Cheranmagadevi: 
| A . Percia Jeyanthi Rajula 


11 


401694 
341084 


April 1990 | 
October 1990 ) 


S . S . L . C . 


Ramanathapuram : 


M . C . Raju 


34151 ) 


March 1959 


S . S . L . C . 


Private : 
R . Arivalagan 


775160 


April 2004 


S . S .L . C . 


Sathiyabama , A . 


517770 
375596 
675612 


April 2004 
June 2004 
September 2006 


S . S . L . C . 


த . உமா , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் 
மற்றும் இணை இயக்குநர் (பணியாளர் ), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


DTP - VI- 2 (5 ) - 2 


56 - 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


அரசுத் தேர்வுகள் துறை , சென்னை - 6 . 


மேல்நிலைத் தேர்வு தனித் தேர்வர்களால் உரிமைக் கோரப்படாத மதிப்பெண் சான்றிதழ்கள் சார்பு . 


(ந .க . எண் 061387/ எச். 9/2008 .) 


பொது அறிவிக்கை 


No . VI(2 )/82/ 2009 . 


மேல்நிலைத் தேர்வினை வெவ்வேறு ஆண்டுகளில் தேர்வு எழுதிய பல தனித்தேர்வர்களின் மதிப்பெண் சான்றிதழ்கள் மார்ச் 1999 
முதல் அக்டோபர் 2005 வரை அத்தனித் தேர்வர்களால் உரிமைக் கோரப்படாமல் ஆயிரக்கணக்கான மதிப்பெண் சான்றிதழ்கள் 
சென்னை - 6 , அரசுத் தேர்வுகள் இயக்ககத்தில் நிலுவையில் உள்ளன . 

இவ்வாறான பெருமளவில் உள்ள உரிமைக் கோரப்படாத அச்சான்றிதழ்களை தற்போது மார்ச் 1999 முதல் அக்டோபர் 2005 
மேல்நிலைத் தேர்வு வரையிலான மதிப்பெண் சான்றிதழ்களுடன் தனித் தேர்வர்களால் விண்ணப்பத்துடன் அனுப்பி வைக்கப்பட்ட பழைய 
சான்றிதழ்களையும் உடனடியாக அழித்திட திட்டமிடப்பட்டுள்ளது . 

எனினும் உரிமைக் கோரப்படாத தனித் தேர்வர்களின் நலனைக் கருத்தில் கொண்டு , இவ்வறிக்கையின் வெளியீடு வெளியிட்ட 
நாளிலிருந்து 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டு பின்னர் அம்மதிப்பெண் சான்றிதழ்கள் அழிக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது . 
இந்த இடைப்பட்ட காலத்தில் உரிமைக் கோரப்படாத சான்றிதழ்களுக்கான தனித் தேர்வர்கள் கீழ்க்கண்ட அலுவலருக்கு உரிய 
அத்தாட்சியுடன் ரூ . 30/ - க்கான அஞ்சல் தலை ஒட்டப்பட்ட உறையுடன் விண்ணப்பித்து , அவர்தம் மதிப்பெண் சான்றிதழினைப் 
பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும் எனவும் அறிவிக்கப்படுகிறது . 


மார்ச் 1999 முதல் அக்டோபர் 2005 வரை 

தேர்வெழுதியவர்கள் 


அரசுத் தேர்வுகள் இயக்குநரின் 
கூடுதல் செயலாளர் ( மேல்நிலை), 

சென்னை - 600 006 . 


மேல்நிலைத் தேர்வினை தனித் தேர்வர்களாக எழுதி அதற்கான மதிப்பெண் சான்றிதழ்கள் இவ்வலுவலகத்தால் வழங்கப்பட்டு 
அவ்வாறான மதிப்பெண் சான்றிதழ்களை தேர்வர்கள் மீளக் கோரப்படாமல் இத்துறையில் நிலுவையில் உள்ள ( Unclaimed Mark 
Certificates ) மதிப்பெண் சான்றிதழ்களுக்கு உரிய தனித் தேர்வர்களுக்கு மட்டுமே இவ்வறிக்கை பொருந்தும் எனவும் அறிவிக்கலாகிறது . 


மேலும் இனிவரும் காலங்களில் உரிமைக் கோரப்படாத சான்றிதழ்கள் இரண்டு ஆண்டுகள் வரை மட்டுமே இவ்வலுவலகத்தில் 
பாதுகாத்து பின் அழிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்படுகிறது . 


சென்னை - 600 006 , 
2008 அக்டோபர் 21 . 


வசந்தி ஜீவானந்தம் , 

இயக்குநர் , 
அரசுத் தேர்வுகள் துறை . 


PRINTED AND PUBLISHED BY THE PRINCIPAL SECRETARY TO GOVERNMENT AND 
DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


